﻿266.இடையே நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற, பேரீச்சையும் திராட்சையும் உள்ள ஒரு தோட்டம் உங்களில் ஒருவருக்கு இருக்கிறது.அதில் அனைத்து வகையான கனிகளும் அவருக்குக் கிடைக்கின்றன.(சம்பாதிக்க) இயலாத (சிறு) குழந்தைகள் அவருக்கு இருக்கும் நிலையில் முதுமையும் அவருக்கு ஏற்பட்டுவிடுகிறது.(இந்நிலையில்) தீயுடன் கூடிய சூறாவளிக் காற்று அ(த்தோட்டத்)தைத் தாக்கி, அது கரிந்து போவதை உங்களில் எவரேனும் விரும்புவாரா? இவ்வாறு அல்லாஹ்  தன் வசனங்களை (உதாரணத்தின் மூலம்) விவரிக்கின்றான்.(இதன் மூலம்) நீங்கள் சிந்திக்கலாம்.
----------------------------------------
இந்த வசனத்தின் விளக்கவுரையில் இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: ஒரு நாள் உமர் (ரலி) அவர்கள் நபித்தோழர்களிடம், "இந்த வசனம் (266) யார் தொடர்பாக அருளப்பெற்றது என நீங்கள் கருதுகிறீர்கள்?" என்று கேட்டார்கள்.அதற்கு நபித்தோழர்கள், "அல்லாஹ் வே அறிந்தவன்" என்று பதிலளித்தார்கள்.
உடனே உமர் (ரலி) அவர்கள் கோபமடைந்து, "எங்களுக்குத் தெரியும்; அல்லது தெரியாது என்று (இரண்டில் ஒன்றைத் தெளிவாகச்) சொல்லுங்கள்" என்று கேட்டார்கள்.
அப்போது இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "இறைநம்பிக்கையாளர்களின் தலைவரே! இதைப் பற்றி எனக்கு ஒன்று தெரியும்" என்றார்கள்.அதற்கு உமர் (ரலி) அவர்கள், "என் சகோதரர் மகனே! சொல்லுங்கள்.உங்களை நீங்களே தாழ்வாகக் கருதிக்கொள்ளாதீர்கள்" என்று கூறினார்கள்.
அப்போது இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "இது, ஒரு செயலுக்கு உவமையாகக் கூறப்பட்டுள்ளது" என்று சொன்னார்கள்.
உமர் (ரலி) அவர்கள், "என்ன செயல்?" என்று கேட்க, இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "ஒரு செல்வந்தர் அல்லாஹ் வுக்குக் கீழ்ப்படிந்து நற்செயல் புரிந்துவந்தார்.பிறகு அல்லாஹ்  அவரிடம் ஷைத்தானை அனுப்ப, (அவனது தூண்டுதலால்) அந்த மனிதர் பாவங்கள் புரிய ஆரம்பித்தார்.அவை அவருடைய (முந்தைய நற்)செயல்களை மூழ்கடித்துவிட்டன.(அதைத்தான் இங்கு இறைவன் இப்படி உவமித்துக் கூறுகின்றான்)" என்று சொன்னார்கள்.

நெருக்கடி நேரத்தில் கைகொடுக்காத சொத்து 
----------------------------------------------
இந்த வசனத்திற்குத் தேவையான விளக்கம் இந்த ஹதீஸிலேயே உள்ளது.
அதாவது ஒருவர் ஆரம்பத்தில் நற்செயல்கள் புரிந்துவந்தார்.பின்னர் அவரது போக்கில் தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டது.நன்மைகளுக்குப் பதிலாகத் தீமைகள் புரிந்தார்.இதனால் முன்பு அவர் செய்த நல்லறங்களைப் பின்னால் அவர் செய்த தீமைகள் அழித்துவிடுகின்றன.(முதுமைப் பருவத்தில் தோட்டத்தின் வருமானம் மிகவும் தேவையாக உள்ளதைப் போன்று, மறுமையில்) நற்செயல்களின் பலன் அவருக்குத் தேவைப்படுகிறது.ஆனால், அப்போது அவருக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை.தாம் செய்த நன்மை மிகவும் தேவைப்படும் காலகட்டத்தில் அவரை அது கைவிட்டுவிடுகிறது.
இதையே அல்லாஹ் , "(சம்பாதிக்க) இயலாத (சிறு) குழந்தைகள் அவருக்கு இருக்கும் நிலையில் முதுமையும் அவருக்கு ஏற்பட்டுவிடுகிறது.(இந்நிலையில்) தீயுடன் கூடிய சூறாவளிக் காற்று அ(த்தோட்டத்)தைத் தாக்கி அது கரிந்துபோகிறது" என்று கூறுகின்றான்.
அதாவது அந்தத் தீ தோட்டத்தின் கனிகளைக் கரித்து, அதன் மரங்களையும் சாம்பலாக்கிவிடுகிறது.அப்போது அவரது நிலை என்னவாகும்? (இந்நிலையை யாராவது விரும்புவார்களா?).
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: அல்லாஹ்  இந்த வசனத்தில் அழகானதோர் உவமையைக் கூறியுள்ளான்.-அவனுடைய ஒவ்வோர் உவமையுமே அழகானதுதான்- அவன் கூறுகின்றான்:
இடையே நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற, பேரீச்சையும் திராட்சையும் உள்ள தோட்டம் ஒருவருக்கு இருக்கிறது.அதில் அனைத்து வகையான கனிகளும் அவருக்குக் கிடைக்கின்றன.பின்னர் அவருக்கு முதுமை ஏற்பட்டுவிடுகிறது.அவரது இறுதிக் காலத்தில் அவருடைய குழந்தைகள் வருமானம் ஈட்ட இயலாத சிறுவர்களாக இருப்பார்கள்.
இந்நிலையில் தீயுடன்கூடிய சூறாவளிக் காற்று வீசவே அவரது தோட்டம் கரிந்துவிடுகிறது.(முதுமைப் பருவத்தில் மீண்டும் மரங்களை நட்டு) அது போன்ற தோட்டத்தை உருவாக்கவும் அவரால் முடியாது.அவருக்குப் பதிலாக அதை மீண்டும் உருவாக்கும் திறன் அவருடைய குழந்தைகளிடமும் இல்லை.(இக்காலகட்டத்தில் அந்த முதியவரின் நிலை எவ்வாறு இருக்குமோ) அவ்வாறுதான் மறுமை நாளில் இறைமறுப்பாளரின் நிலையும் இருக்கும்.எந்த நன்மையும் இல்லாதவராக அல்லாஹ் விடம் அவர் கொண்டுசெல்லப்படுவார்; வேதனை அனுபவிப்பார்.
அந்தத் தோட்டத்தைப் போன்ற ஒன்றை உருவாக்க அந்த முதியவரால் இனி இயலாததைப் போன்றே, அந்த இறைமறுப்பாளராலும் ஒன்றும் செய்ய முடியாது.உதவுகின்ற பிள்ளைகள் முதியவருக்கு இல்லாததைப் போன்றே, இறைமறுப்பாளருக்கு உதவுகின்ற எவரும் மறுமையில் இருக்கப்போவதில்லை.தள்ளாத முதுமையில் அதிகத் தேவை உள்ளவராக இருந்தும், தோட்டம் அவருக்குக் கைகொடுக்கவில்லை.இறைமறுப்பாளருக்கும் மிகவும் தேவையான நேரத்தில் நன்மை ஏதும் கைகொடுப்பதில்லை.
இதனாலேயே அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "இறைவா! என் ஆயுள் முடியும் தறுவாயிலும், என் முதுமைப் பருவத்திலும் உன்னிடமிருந்து எனக்கு வாழ்வாதாரத்தைத் தாராளமாக வழங்குவாயாக!" என்று பிரார்த்திப்பார்கள்.
இதை மனிதர்கள் உணர்ந்துகொள்ள வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ்  கூறுகின்றான்: இவ்வாறு அல்லாஹ்  தன் வசனங்களை (உதாரணத்தின் மூலம்) விவரிக்கின்றான்.(இதன் மூலம்) நீங்கள் சிந்திக்கலாம்.
அதாவது (குர்ஆனில் இடம்பெற்றுள்ள) உதராணங்களையும் கருத்துகளையும் புரிந்து நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ்  தன் வசனங்களை இவ்வாறு விவரிக்கின்றான்.
மற்றோர் இடத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: மனிதர்களுக்காக நாம் கூறும் இந்த உதாரணங்களை அறிவுடையோரைத் தவிர மற்றவர்கள் விளங்கமாட்டார்கள் (29:43).
